GOVERNMENTOF TAMIL NADU 

2020 


Regd . No . TN /CCN / 467 / 2012 - 14 . 
TR . Dis . No . 197 / 2009 . 
[Price : Rs. 3 . 20 Paise . 


TAMI 


ENT OF 


TAMIL NADU 
GOVERNMENT GAZETTE 


th 


EGOVED 


LNADU 


TRUTH 


PUBLISHED BY AUTHORITY 


ALONE 


RIUMPHS 


No. 12] 


CHENNAI, WEDNESDAY , MARCH 18 , 2020 
Panguni 5 , Vikari, Thiruvalluvar Aandu - 2051 


Part 11 - Section 2 


Notifications or Orders of interest to a section of the public 

issued by Secretariat Departments . 


NOTIFICATIONS BY GOVERNMENT 


CONTENTS 


Pages . 


COMMERCIAL TAXES AND REGISTRATION DEPARTMENT 


Indian Stamp Act. - Provisions for the consolidation of Duty chargeable 

in respect of issue of Insurance Policies by the National Insurance 
Company Limited , Coimbatore for certain period , etc . .. 


atore forolicies by the of Duty che 


156 - 157 


HIGHWAYS AND MINOR PORTS DEPARTMENT 


157 


Acquisition of Lands 
Errata to Notification . .. 

LABOUR AND EMPLOYMENT DEPARTMENT 


158 


Minimum Wages Act. –Constitution of Committee for fixation ofMinimum 

Rates of Wages for the Employment in Cigar Manufactory 


158 


Industrial Tribunal for Adjudication 


159 


Labour Courts for Adjudication 


159 - 161 


[ 155 ] 


D . T.P. — 11-2 (12) — 1 


156 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part 11 - Sec . 2 


NOTIFICATIONS BY GOVERNMENT 


COMMERCIAL TAXES AND REGISTRATION 

DEPARTMENT 


Provisions for the consolidation of duty 
chargeable in respect of issue of 
insurance Policies by the New India Assurance 
Company Limited , Poonamallee, Chennai for certain 
period under the Act. 


Notifications under the Indian Stamp Act. 


Provisions for the consolidation of duty chargeable in 

respect of issue of Insurance Policies by the 
National Insurance Company Limited , Coimbatore 
for certain period under the Act. 


[G . O . (Rt). No . 71, Commercial Taxes and Registration ( 11), 

13th February 2020 , LDI 1, 01srf , 

திருவள்ளுவர் ஆண்டு - 2051. ) 


[G . O . (Rt).No. 83 , Commercial Taxes and Registration (11), 

24th February 2020 , DT 12, 15mifi, 

FIGUUNI 20T - 2051.] 
No. 11 (2 )/CTR / 201/ 2020 . — In exercise of the powers 
conferred by clause (b ) of sub - section ( 1 ) of Section 9 of the 
Indian Stamp Act, 1899 (Central Act II of 1899 ), the Governor 
of Tamil Nadu hereby provides for the consolidation of duty of 
Rs.50 ,000 /- (Rupees Fifty thousand only ) chargeable under 
the said Act in respect of issue of insurance policies by the 
New India Assurance Company Limited , Poonamallee , 
Chennai for the period from 01-01- 2020 to 31- 12 - 2020 . 


Tiruvannamalai 


No . 11 (2 )/CTR / 198 /2020 . — In exercise of the powers 
conferred by clause (b ) of sub - section ( 1 ) of Section 9 of the 
Indian Stamp Act, 1899 (Central Act II of 1899 ), the Gover 
nor of Tamil Nadu hereby provides for the consolidation of 
duty of Rs. 1 ,00 ,000 /- (Rupees One Lakh only ) chargeable 
under the said Act in respect of issue of insurance policies 
by the National Insurance Company Limited , Coimbatore 
for the period from 01 - 10 - 2019 to 31-03 - 2020 . 


Provisions for the consolidation of duty chargeable 
in respect of issue of Insurance Policies by the Oriental 
Insurance Company Limited , Madurai for certain period 
under the Act. 


[G . O . (Rt).No. 75 , Commercial Taxes and Registration ( 11), 

17th February 2020 , Long 5, 01stifl, 

திருவள்ளுவர் ஆண்டு - 2051.) 


No.1|(2 )/CTR / 199 / 2020 . — In exercise of the powers 
conferred by clause (b ) of sub- section (1 ) of Section 
9 of the Indian Stamp Act, 1899 (Central Act II of 1899 ), 
the Governor of Tamil Nadu hereby provides for the 
consolidation of duty of Rs. 1 ,50 ,000 /- (Rupees One 
lakh and fifty thousand only ) chargeable under the said 
Act in respect of issue of insurance policies by the Oriental 
Insurance Company Limited , Madurai for the period 
from 01-01- 2020 to 31 -03 - 2021. 


[G . O . (Rt).No. 84 , Commercial Taxes and Registration 
(J1), 24th February 2020 , LDI 12, sf, 

SIGUU 300 - 2051.] 
No. II ( 2 )/CTR / 202/ 2020 . — In exercise of the powers 
conferred by clause (b ) of sub - section ( 1 ) of Section 9 of the 
Indian Stamp Act, 1899 (Central Act II of 1899), the Governor 
of Tamil Nadu hereby provides for the consolidation of duty of 
Rs. 25 ,000 /- (Rupees Twenty five thousand only ) chargeable 
under the said Act in respect of issue of insurance policiesby the 
New India Assurance Company Limited , Tiruvannamalai 
for the period upto 31 -03 - 2021 . 
Divisional Office, Chennai- 1, Thiruvottiyur Branch Office , 

and Micro Offices . 
[G . O . (Rt).No. 88 , Commercial Taxes and Registration (J1), 

25th February 2020 , LH 13, 2150 , 

BHUT( YTD - 2051.] 
No. 11 (2 )/CTR / 203 / 2020 . — In exercise of the powers 
conferred by clause (b ) of sub -section ( 1) of Section 9 of the 
Indian Stamp Act, 1899 (Central Act II of 1899), the Governor 
of Tamil Nadu hereby provides for the consolidation of duty 
of Rs.25 ,000 /- (Rupees Twenty five thousand only ) 
chargeable under the said Act in r spect of issue of insurance 
policies by the New India Assurance Company Limited , by 
Divisional Officer-710 200, Chennai- 1 , Thiruvottiyur Branch 
Office - 710 203, Chennai-21, Redhills Micro Office -710 204 , 
Chennai-52 , Minjur Micro Ofice -710 205 , Minjur -601 203, 
Mint Micro Office -710 206 , Chennai- 3 , Chitlapakkam Micro 
Office -710 207 , Chennai-44 and Pudur Micro Office -710 208 , 
Chennai for the period from 01-02- 2020 to 31 -07 - 2020 . 

Provisions for the consolidation of duty chargeable in 
respect of issue of insurance Policies by the United India 
Insurance Company Limited , Corporate Cell , Chennai-4 
for certain period under the Act . 
[G . O . (Rt).No. 85 , Commercial Taxes and Registration (J1), 

24th February 2020 , LH 12 , 215ml, 

திருவள்ளுவர் ஆண்டு - 2051.) 
No.||(2 )/CTR /204 /2020 . — In exercise of the powers 
conferred by clause (b ) of sub -section (1 ) of Section 9 of the 
Indian Stamp Act, 1899 (Central Act II of 1899 ), the Governor 


Coimbatore 


[G . O . (Rt).No. 89, Commercial Taxes and Registration (J1), 

25th February 2020 , LTE 13 , 2150 , 

திருவள்ளுவர் ஆண்டு - 2051 .) 


No. 11 ( 2 )/CTR /200 /2020 . — In exercise of the powers 
conferred by clause (b ) of sub -section (1) of Section 9 of 
the Indian Stamp Act, 1899 (Central Act II of 1899), the 
Governor of Tamil Nadu hereby provides for the 
consolidation of duty of Rs .2 ,00,000 /- (Rupees Two Lakh only ) 
chargeable under the said Act in respect of issue of 
insurance policies by the Oriental Insurance Company Limited , 
Coimbatore for the period from 10 - 12 - 2019 to 09 -06 - 2020 . 


Mar. 18 , 2020 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


157 


of Tamil Nadu hereby provides for the consolidation of duty 
of Rs. 10 ,00 , 000 /- (Rupees Ten lakh only ) chargeable under 
the said Act in respect of issue of insurance policies by the 
United India Insurance Company Limited , Corporate Cell, 
Chennai-4 for the period from 01-01 -2020 to 31 -03- 2020 . 


Regional Office , Coimbatore 


[G . O . ( Rt). No. 86 , Commercial Taxes and Registration ( J1), 

24th February 2020 , LDI 12, loof, 

SHOUTOU ZOOT - 2051.] 


No.1|( 2 )/CTR /205 /2020 . — In exercise of the powers 
conferred by clause (b ) of sub - section ( 1 ) of Section 9 of the 
Indian Stamp Act, 1899 (Central Act II of 1899 ), the Governor 
of Tamil Nadu hereby provides for the consolidation of duty 
of Rs. 5 ,00,000/- (Rupees Five lakh only) chargeable under 
the said Act in respect of issue of insurance policies by the 
United India Insurance Company Limited , Regional Office , 
Coimbatore for the period from 01 -04 -2020 to 31 -03 -2021 . 


00/- Ruy provides (Actllof 1 


HIGHWAYS AND MINOR PORTS DEPARTMENT 

Acquisition of Lands . 
[G . O . (D ) No. 49 , Highways and Minor Ports (HN2), 

3rd March 2020 ,LA 20 , 15mifl, 

FIGU U 3460070 - 2051,] 
No. II ( 2 )/HWMP /207 / 2020 . 

The Governor of Tamil Nadu having been satisfied 
that the lands specified in the schedule below are acquired 
under Tamil Nadu Road Sector Project- Il Highways purpose 
to wit for upgrading Arcot - Villupuram road (SH 04 ) from 
Km 29/800 to Km 110 /200 and from Km 113 /200 to Km 114 /600 
in Vinnamangalam Village , Arani Taluk , Tiruvannamalai District 
and Muttathur Village , Vikravandi Taluk and Villupuram District 
and it has already been decided that the entire amount of 
compensation to be awarded for the lands is to be paid out of 
the funds controlled and managed by the Divisional Engineer 
( H ), Tamil Nadu Road Sector Project - II, Kancheepuram 
and after having considered the cause shown by the 
owner or other person having interested in the said lands, 
as the case may be, do hereby issue and publish the 
following notice under sub -section ( 1) of Section 15 of the 
Tamil Nadu Highways Act 2001 ( Tamil Nadu Act 34 of 2002 ). 

NOTICE 
Under sub - section (1 ) of Section 15 of the Tamil Nadu 
Highways Act, 2001 ( Tamil Nadu Act 34 of 2002 ) the 
Governor of Tamil Nadu hereby acquires the wet lands 
specified in the schedule below and measuring to an extent 
of 369 Sq .mtrs in S .No. 134 /6A in Vinnamangalam Village , 
Arani Taluk, Tiruvannamalai District and S .No .85 /6A2 in 
Muttathur Village , Vikravandi Taluk and Villupuram District 
to the same, a little more or less needed for Tamil Nadu 
Road Sector Project- II, Highways purpose to wit for 
upgrading Arcot- Villupuram Road (SH 04 ) from Km 29 /800 to 
Km 110 /200 and Km 113 /200 to Km 114 /600 . 

The plan of the lands under acquisition are kept 
in the office of the Special District Revenue Officer 
(Land Acquisition ), Tamil Nadu Road Sector Project-II , 
Chennai – 28 and Special Tahsildar (L . A ), Tamil Nadu Road 
Sector Project- II, Tiruvannamalai and may be inspected 
at any time during office hours . 


Provisions for the consolidation of duty chargeable in 
respect of issue of insurance Policies by the Royal 
Sundaram General Insurance Company Limited , Chennai 
for certain period under the Act. 


[G . O . ( Rt).No. 96 , Commercial Taxes and Registration (J1), 

28th February 2020 , LDH 16 , osif, 

BITGUMT6hour H000 2051.) 


No. 11 ( 2 )/CTR /206 /2020 . — In exercise of the powers 
conferred by clause (b ) of sub -section (1 ) of Section 9 of the 
Indian Stamp Act, 1899 (Central Act II of 1899), the Governor 
of Tamil Nadu hereby provides for the consolidation of duty 
of Rs. 10 ,00 ,000 /- (Rupees Ten lakh only) chargeable under 
the said Act in respect of issue of insurance policies by the 
Royal Sundaram General Insurance Company Limited , 
Chennai for the period from 01-01- 2020 to 31 -03-2020 . 


C . SEKAR , 
Joint Secretary to Government. 


Sl. | 


No . 


Before After Sub 
sub Divi- | Division 

sion 


| Owner/person 

interested 


THE SCHEDULE 
Classification Total Extent | Extent required / Immovable assets 

(Hec ) Acquired Hec. such as structures, 
Ares . Sq. M . wells, tree , etc , lying 

on the acquistion 

extent 
(4 ) 
Tiruvannamalai District, Arani Taluk , Vinnamangalam Village . 
0 .05 .50 0 .00 . 94 

Vacant 


(2 ) 


( 3) 


(5 ) 


(6 ) 


( 8 ) 


134 / 6 


134 /6A 


Wet 


Ramadoss 
S /o . Vasudevan 


85 /6A 


85 /6A2 


Villupuram District, Vikaravandi Taluk, Muttathur Village. 
Wet 0 . 19 .80 0 . 02 .75 

Vacant 


1 . Kuppusamy 
S /o . Mayavan 
2 . Selvaraj 
S /o . Mayavan 


Total 


0 . 03 .69 
(Hec ) 
(or) 
1369 Sa .Mtr. 


158 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part 11 - Sec . 2 


Errata to Notification 


Tamil Nadu Government Gazette No.48 , dated 02 - 12 -2015 
relating to the above Government order. 


ERRATA 


[G . O .( D ) No. 31, Highways and Minor Ports (HP2) 

17th February 2020 , LT 5 , lomfl, 

திருவள்ளுவர் ஆண்டு- 2051. ) 
No. II (2 )/HWMP/208 /2020 . 


The following errata is issued to G .O .(D ) No. 240 
Highways and Minor Ports (HP2 ) Department dated 
06 - 11 - 2015 and the Notification No . 11 ( 2 )/HWMP/731/ 2015 
at Pages 809 -810 in Part- II , Section 2 of the 


In the existing G . O .(D ) No . 240 Highways and 
Minor Ports (HP2) Department dated 06 - 11 - 2015 and 
the Notification published in the Tamil Nadu Government 
Gazette under the heading Tiruvarur District, Tiruvarur 
Taluk , Pallivaramangalam Village for the existing schedule 
the following shall be substituted : 


SI. 
No. 


As in G . O . (D ) No. 240 Highways and Minor Ports (HP2) Department dated 06 - 11 - 2015 
Land Suvey Classification Total extent Acquired Structure if Land owner s name 
Number 

in Hectare extent in any 

Hect. 

(5 ) 
10 / 3 Wet 0 .47 .50 0 .03 . 30 

J . Jamunarani, 
W / o . Jayasankar 


Details of 
structure 

to be 
substituted 


( 1) 


01 


(8 ) 
Compund 
Wall 


A . KARTHIK , 
Principal Secretary to Government. 


Employers Representatives. 


LABOUR AND EMPLOYMENT DEPARTMENT 
Constitution of Committee for fixation ofminimum rates 
of Wages for the Employment in Cigar Manufactory under 

the Minimum Wages Act. 


Member. 


( 1) Thiru . S .Mohanraj, Sharrppapuli Mark 

Cheroot Company, No. 81 , Seeranga 
Street, Erode -638 001. 


(2 ) 


Member. 


[G . O .( D ) No. 111, Labour and Employment (J2 ), 

13th February 2020 , lonel 1, 15ml, 

FIGUTUI HOT -2051.] 
No. 11 (2 )/LE / 209/2020. 


Thiru . P .Velusamy, Annai Villas Cigar 
Manufacturers , No. 16 / 9 , Jakkammal 
koil Street, Panagudi-627 109. 


Member 


Thiru . A .Manokaran , 
A1 Cigar Company, 
No . 3 / 1/40 , Main Bazaar Street, 
JalaKantapuram , Salem -636 501 


In exercise of the powers conferred by clause (a ) of 
sub -section (1) of Section 5 read with Section 9 of the 
Minimum Wages Act, 1948 (Central Act XI of 1948 ), the 
Governor of Tamil Nadu hereby appoints a Committee 
consisting of the following members to hold enquiries and 
advise the State Government in respect of fixation of Minimum 
Rates of Wages for the Employment in Cigar Manufactory : 


Employees Representatives: 


Member. 


Independent Persons: 


Thiru .P .Ganesan , Anna Thozhirsanga 
Peravai (ATP ) , Thermutti Street, 
Sendarapatti Post, Gangavalli Taluk , 
Salem -636 110 . 


( 1) 


The Joint Commissioner of Labour, 
Coimbatore 


Chairman . 


(2 ) 


The Assistant Commissioner of 
Labour (Enforcement), Salem 


Secretary 


Thiru .K . V . Thirupati, Hind 

Member 
Mazdoor Sabha (HMS ), Door 
No. 39/9C , Kamarajar Street, LIC 
Colony, Sankaran Palayam , Vellore -632 
001. 


( 3 ) 


Member. 


The Assistant Director , 
Economics and Statistics 
Department, Chennai 


Thiru . S .Shanmugam , President, CITU , Member. 
Sendarapatti , Thammampatti, Gangav 
alli Taluk , Salem -636 110 . 


Mar . 18 , 2020 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


159 


ழங்கியுள்ள 
மேற்சொன்னப்பிட 
வேண்டு 


மேற்சொன்ன தகராறில் கோரிக்கை எண்கள் 1 , 2 , 3 , 

4 , 5 , 8 , 9 மற்றும் 11 ஆகியவற்றை சென்னை , தொழிலாளர் 
Disputes between Workmen and Management referred 

நீதிமன்றத்தின் தீர்ப்புக்காக அனுப்புவது அவசியமென்று 
to Industrial Tribunal for Adjudication 

தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; 
மோகன் புரூவரிஸ் & டிஸ்டில்லரீஸ் லிட் 

1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் (மத்திய 

சட்டம் XIV /1947 ) 10(1)(c ) பிரிவின் வரம்பு நிபந்தனையிலும் 
[ அரசாணை (டி ) எண் . 133 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு 

வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , தமிழ்நாடு ஆளுநர் 
( அ ) த் துறை , 21 பிப்ரவரி 2020 , மாசி 9 , விகாரி , திருவள்ளுவர் 

அவர்கள் மேற்சொன்ன தகராறு , சென்னை , தொழிலாளர் 
ஆண்டு - 2051.) 

நீதிமன்றத்தின் தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும் என்று 
No. II (2 )/LE / 210/ 2020 . - இந்த ஆணையின் இணைப்பில் இத 

இதனால் ஆணையிடுகிறார் . 
குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக , மோகன் புரூவரிஸ் & மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் 
டிஸ்டில்லரீஸ் லிமிடெட் என்ற நிர்வாகத்திற்கும் ஒன்றுபட்ட சட்டத்தின் 10(2A ) பிரிவின் கீழ் , இந்த ஆணையைப் 
தொழிலாளர் கூட்டமைப்பு என்ற தொழிற்சங்கத்திற்குமிடையே பெற்றுக்கொண்ட நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு 
தொழிற்தகராறு எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும் ; அளிக்குமாறு சென்னை , தொழிலாளர் நீதிமன்றத்தின் கேட்டுக் 

கொள்ளப்படுகிறது . 
மேற்சொன்ன தகராறை சென்னை , தொழிற் தீர்ப்பாயத்தின் 
தீர்ப்புக்காக அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் 

இணைப்பு 
அவர்கள் கருதுவதாலும் ; 

எழுவினாக்கள் 
1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் (மத்திய (1) கோரிக்கை எண் 1 ( அடிப்படைச் சம்பளம் ) 
சட்டம் XIV /1947 ) 10(1)(c ) பிரிவிலும் , 10(1)(d ) பிரிவின் வரம்பு 
நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , தற்போது வழங்கிவரும் அடிப்படைச் சம்பளத்துடன் 
தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு , சென்னை , ரூ . 10 ,000 / - கூடுதலாக உயர்த்தி வழங்க வேண்டும் மற்றும் 
தொழிற் தீர்ப்பாயத்தின் தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும் என்று சர்வீஸ் கண்டிசனுக்கு ஏற்ப சம்பள விகிதம் (கிரேடு ) 
இதனால் ஆணையிடுகிறார் . 

தீர்மானிக்கப்பட்டு வழங்க வேண்டுமென்ற தொழிற்சங்கத்தின் 

கோரிக்கை நியாயமானது தானா ? ஆம் எனில் உரிய உத்தரவு 
மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் பிறப்பிக்கவும் . 
10( 2A ) பிரிவின்கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு 

( 2 ) கோரிக்கை எண் . 2 (பஞ்சப்படி ) 
சென்னை , தொழிற் தீர்ப்பாயம் கேட்டுக் கொள்ளப்படுகிறது . 

தற்போது வழங்கப்படும் பஞ்சப்படியுடன் ரூ . 5 ,000 உயர்த்தி 

வழங்கவேண்டும் என்றும் , 1982 - ஆம் ஆண்டை அடிப்படையாகக் 
இணைப்பு 

கொண்ட விலைவாசிப் புள்ளி 500 - க்கு மேல் உயரும் ஒவ்வொரு 

புள்ளிக்கும் ரூ . 10 வீதம் பஞ்சப்படி வழங்கவேண்டும் மென்றும் 
எழுவினாக்கள் 

கோரும் தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயமானது தானா ? 
கோரிக்கை எண் 1 

ஆம் எனில் உரிய உத்தரவு பிறப்பிக்கவும் . 
“ தொழிற்சங்க தொழிலாளர்களுக்கு 2015 - 2016 ஆம் ( 3) கோரிக்கை எண் . 3 (வீட்டு வாடகைப்படி ) 
ஆண்டு 20 % போனஸ் தொகை வழங்கப்பட வேண்டும் என்ற 

வீட்டு வாடகைப்படியாக அடிப்படை சம்பளம் மற்றும் 
தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயம் தானா ” ? ஆம் எனில் 

பஞ்சப்படியின் கூட்டுத் தொகையில் 50 % வழங்க வேண்டுமென்று 
உரிய உத்தரவுகள் பிறப்பிக்கவும் 

கோரும் தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயமானது தானா ? 
கோரிக்கை எண் 2 

ஆம் எனில் உரிய உத்தரவு பிறப்பிக்கவும் . 
தொழிற்சங்க தொழிலாளர்களுக்கு 2016 - 2017 ஆம் 

( 4 ) கோரிக்கை எண் . 4 ( பாதுகாப்பற்ற பணிகளுக்கான 
ஆண்டுக்கு 20 % போனஸ் தொகை மற்றும் கருணைத் தொகையாக 

அலவன்ஸ் ) 
ரூ . 20, 000/ - வழங்கப்பட வேண்டும் என்ற தொழிற்சங்கத்தின் பாதுகாப்பற்ற பணிகளுக்கான (Hazardous ) அலவன்ஸ் 
கோரிக்கை நியாயம் தானா ? ஆம் எனில் உரிய உத்தரவுகள் மாதம் ஒன்றுக்கு ரூ . 1000 / - வழங்க வேண்டும் என்றும் , போர்டு 
பிறப்பிக்கவும் 

கட்டிங் போன்ற பணிகளை கணக்கில் கொள்ள வேண்டும் 

என்றும் கோரும் தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயமானது 
Disputes between Workmen and Management 

தானா ? ஆம் எனில் உரிய உத்தரவு பிறப்பிக்கவும் . 
referred to Labour Courts for Adjudication 

( 5 ) கோரிக்கை எண் . 5 ( ஷிப்ட் அலவன்ஸ் ) 
தினேஷ் எஞ்சினியரிங் இண்டஸ்ட்ரீஸ் 
பிரைவேட் லிமிடெட் 

( ஷிப்ட் நடைமுறை வரும் பட்சத்தில் ) பி ஷிப்டிற்கு 
[ அரசாணை (ப ) 95 தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு ( அவுத் 

ரூ . 75 / - ம் சி ஷிப்டிற்கு ரூ . 100/ - ம் வழங்க வேண்டுமெனக் 
5 பிப்ரவரி 2020, தை 22 விகாரி திருவள்ளுவர் ஆண்டு- 2051.) 

கோரும் தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயமானது தானா ? 

ஆம் எனில் உரிய உத்தரவு பிறப்பிக்கவும் . 
No.II (2 ) LE /211/ 2020 . - இந்த ஆணையின் இணைப்பில் 
குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக , திருவள்ளூர் மாவட்டம் , 

(6 ) கோரிக்கை எண் . 8 (சீருடை மற்றும் வாஷிங் அலவன்ஸ் ) 
உளுந்தை கிராமத்தில் இயங்கி வரும் தினேஷ் எஞ்சினியரிங் சீருடை கால்சட்டை உள்ளிட்டு வழங்க வேண்டும் என்றும் , 
இண்டஸ்ட்ரீஸ் பிரைவேட் லிமிடெட் என்ற நிர்வாகத்திற்கும் வாஷிங் அலவன்ஸ் மாதம் ரூ .1000 / - வழங்க வேண்டும் என்றும் 
பொதுத் தொழிலாளர் சங்கம் என்ற தொழிற்சங்கத்திற்குமிடையே 

கோரும் தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயமானது தானா ? 
தொழிற்தகராறு எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும் ; ஆம் எனில் உரிய உத்தரவு பிறப்பிக்கவும் . 


ஆண்டுக்கு 20 % போனஸ்ட வேண்டும் என்ற உரிய உத்தரவுகள் 


160 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[ Part || - Sec . 2 


பந்தனை 1947 ) , தொழில் 


(7 ) கோரிக்கை எண் . 9 (போனஸ் ) 

மேற்சொன்ன தகராறை நீதிமன்ற தீர்விற்கு அனுப்புவது 

அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; 
மூன்று மாத முழுச்சம்பளத்தை போனஸாக வழங்க 
வேண்டுமென்று கோரும் தொழிற்சங்கத்தின் கோரிக்கை 1947 ஆம் ஆண்டு தொழிற் தகராறுகள் சட்டத்தின் 
நியாயமானது தானா ? ஆம் எனில் உரிய உத்தரவு பிறப்பிக்கவும் . (மத்திய சட்டம் XIV /1947) 10(1)( c) பிரிவிலும் 10(1)( d ) பிரிவின் 

வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் 
( 8) கோரிக்கை எண் . 11 ( சோப்பு , டவல் மற்றும் ஹார்லிக்ஸ் ) 

கொண்டு , தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு , 
வாரம் ஒரு சோப்பு மற்றும் பெரிய டவல் வழங்குமாறும் 

திருச்சிராப்பள்ளி , தொழிலாளர் நீதிமன்றத் தீர்விற்கு அனுப்பப்பட 
மற்றும் ஹார்லிக்ஸ் ஒரு கிலோ வழங்குமாறும் கோரும் 

வேண்டும் என்று இதனால் ஆணையிடுகிறார் . 
தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயமானது தானா ? ஆம் மேலும் , 1947 ஆம் ஆண்டு தொழிற் தகராறுகள் 
எனில் உரிய உத்தரவு பிறப்பிக்கவும் 

சட்டத்தின் 10(2ஏ ) பிரிவின் கீழ் , இந்த ஆணையைப் 

பெற்றுக்கொண்ட நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு 
தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகம் ( மதுரை) 

அளிக்குமாறு திருச்சிராப்பள்ளி , தொழிலாளர் நீதிமன்றத்தை 
லிமிடெட் , மதுரை 

கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 
[ அரசாணை ( டி ) எண் . 114 , தொழிலாளர் மற்றும் 

இணைப்பு 
வேலைவாய்ப்பு (பி2) த் துறை , 17 பிப்ரவரி 2020 , மாசி 5 , 
விகாரி , திருவள்ளுவர் ஆண்டு - 2051] 

எழுவினா 
No.II (2 )/LE / 212/ 2020 . - இந்த ஆணையின் இணைப்பில் 

திரு V . சிவக்குமார் , ஓட்டுநருக்கு ( ப . எண் 09 DR 
குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக , தமிழ்நாடு அரசு 

105 /14357) , வருடாந்திர உதிய உயர்வினை இரண்டு வருட 
போக்குவரத்துக் கழகம் (மதுரை) லிமிடெட் , மதுரை 

காலத்திற்கு , கூட்டு விளைவிடம் தொடர்ந்து தள்ளி வைத்து 
என்ற நிர்வாகத்திற்கும் , அரவிந்த் கெஜ்ரிவால் தமிழ்நாடு 

நிர்வாகத்தால் வழங்கப்பட்ட 20 - 12 - 2012 நாளிட்ட உத்தரவை 
ஜெனரல் ஓர்க்கர்ஸ் யூனியன் , மதுரை மாவட்டம் என்ற 

இரத்து செய்ய வேண்டும் என்ற தொழிற் சங்கத்தின் கோரிக்கை 
தொழிற்சங்கத்திற்குமிடையே தொழிற் தகராறு எழுந்துள்ளது 

நியாயமானதுதானா ? 
என்று அரசு கருதுவதாலும் ; 

ஆம் எனில் , உரிய உத்தரவுகள் பிறப்பிக்கவும் . 
மேற்சொன்ன தகராறை நீதிமன்ற தீர்விற்கு அனுப்புவது ESSITY இந்தியா பிரைவேட் லிமிடெட் , மும்பை 
அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; 

[ அரசாணை (ப ) எண் . 123 , தொழிலாளர் மற்றும் 
1947 ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் (மத்திய வேலைவாய்ப்பு ( அ2) த் துறை , 19 பிப்ரவரி 2020 , மாசி 7 , 
சட்டம் XIV /1947 ) 10(1)(c ) பிரிவிலும் 10 (1)(d ) பிரிவின் வரம்பு 

விகாரி , திருவள்ளுவர் ஆண்டு - 2051.) 
நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , 

No.II(2 )/LE/214/2020 . - இந்த ஆணையின் இணைப்பில் 
தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு , மதுரை, 
தொழிலாளர் நீதிமன்றத் தீர்விற்கு அனுப்பப்பட வேண்டும் என்று 

குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக , தஞ்சாவூர் மாவட்டத்தில் 
இதனால் ஆணையிடுகிறார் . 

செயல்பட்டு வந்த ESSITY இந்தியா பிரைவேட் லிமிடெட் 

என்ற நிர்வாகத்திற்கும் தமிழ்நாடு மருந்து மற்றும் விற்பனை 
மேலும், 1947 ஆம் ஆண்டு தொழிற் தகராறுகள் சட்டத்தின் பிரதிநிதிகள் சங்கம் என்ற தொழிற்சங்கத்திற்குமிடையே 
10(2ஏ ) பிரிவின் கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட தொழிற்தகராறு எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும் ; 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு 

மேற்சொன்ன தகராறை கும்பகோணம் , தொழிலாளர் 
மதுரை, தொழிலாளர் நீதிமன்றத்தை கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 

நீதிமன்றத்தின் தீர்ப்பிற்காக அனுப்புவது அவசியமென்று 
இணைப்பு 

தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; 
எழுவினா 

1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 

( மத்திய சட்டம் XIV / 1947 ) 10(1)(C ) பிரிவிலும் 10(1)(d ) பிரிவின் 
திரு R . சித்திரலிங்கம் , தேர்வுநிலை ஓட்டுநருக்கு ( ப . எண் வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் 
DR 11356 ) , வருடாந்திர ஊதிய உயர்வினை 3 மாத காலத்திற்கு கொண்டு , தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு , 
திரண்ட பயனின்றி நிறுத்தம் செய்து நிர்வாகத்தால் வழங்கப்பட்ட கும்பகோணம் தொழிலாளர் நீதிமன்றத்தின் தீர்ப்புக்காக 
28 - 7 - 2015 நாளிட்ட உத்தரவை இரத்து செய்ய வேண்டும் அனுப்பப்பட வேண்டும் என்று இதனால் ஆணையிடுகிறார் . 
என்ற தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயமானதுதானா ? 

மேலும் , 1947 ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் 
ஆம் எனில் , உரிய உத்தரவுகள் பிறப்பிக்கவும் . 

சட்டத்தின் 10(2A ) பிரிவின்கீழ் , இந்த ஆணையைப் 

பெற்றுக்கொண்ட நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு 
தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகம் ( கும்பகோணம் ) 

அளிக்குமாறு கும்பகோணம் , தொழிலாளர் நீதிமன்றம் கேட்டுக் 
லிமிடெட் , கரூர் 

கொள்ளப்படுகிறது . 
[ அரசாணை (டி ) எண் . 121 , தொழிலாளர் மற்றும் 

இணைப்பு 
வேலைவாய்ப்பு ( பி2) த் துறை, 18 பிப்ரவரி 2020 , மாசி 6 , 

எழுவினா 
விகாரி , திருவள்ளுவர் ஆண்டு - 2051.) 

தொழிற்சங்கத்தின் உறுப்பினரான திரு K . N . சம்பத்குமார் , 
No. II ( 2 )/ LE / 213/ 2020 . - இந்த ஆணையின் இணைப்பில் என்பவரை தஞ்சையிலிருந்து லக்னோவுக்கு இடமாற்றம் செய்து 
குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக , தமிழ்நாடு அரசு பிறப்பித்த 8 - 7 - 2019 நாளிட்ட நிர்வாகத்தின் உத்தரவை 
போக்குவரத்துக் கழகம் ( கும்பகோணம் ) லிமிடெட் , கரூர் ரத்து செய்து மீண்டும் தஞ்சாவூர் தலைமையிடத்திலேயே 
என்ற நிர்வாகம் மற்றும் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து ( Headquarters ) பணிபுரிய அனுமதிக்க வேண்டும் என்ற 
கழக ஊழியர்கள் சங்கம் (சிஐடியு ) கரூர் கிளை என்ற தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயம்தானா ? 
தொழிற்சங்கத்திற்குமிடையே தொழிற் தகராறு எழுந்துள்ளது 
என்று அரசு கருதுவதாலும் ; 

ஆம் எனில் , உரிய உத்தரவு பிறப்பிக்கவும் . 


என்ற நிர்வாகம் கழகம், கும்பகோணம், தமிழ்நாடு - 


Mar . 18 , 2020 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


161 


1947 ஆம்ஆ 


ம் பிரிவிலும் 
தங்களைக் 


மத்திய சென்னை மின் வழங்கு வட்டம் , சென்னை 

தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகம் (மதுரை) 

லிமிடெட் , திண்டுக்கல் 
[ அரசாணை (ப ) எண் . 131 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு 
( அ1) த் துறை, 20 பிப்ரவரி 2020 , மாசி 8 , விகாரி , 

[ அரசாணை ( டி ) எண் . 135 , தொழிலாளர் மற்றும் 
திருவள்ளுவர் ஆண்டு - 2051.) 

வேலைவாய்ப்பு ( பி1) த் துறை , 21 பிப்ரவரி 2020 , மாசி 9 , 

விகாரி , திருவள்ளுவர் ஆண்டு - 2051.) 
No .II( 2)/ LE / 215 / 2020 . -- இந்த ஆணையின் இணைப்பில் 
குறிப்பிடப்பட்டுள்ள பொருள் தொடர்பாக , மத்திய சென்னை மின் No. II ( 2 )/ LE /216/ 2020 . - இந்த ஆணையின் இணைப்பில் 
வழங்கு வட்டம் , சென்னை என்ற நிர்வாகத்திற்கும் தமிழ்நாடு மின் குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக , தமிழ்நாடு அரசு 
ஊழியர் மத்திய அமைப்பு என்ற தொழிற்சங்கத்திற்குமிடையே போக்குவரத்துக் கழகம் (மதுரை) லிமிடெட் , திண்டுக்கல் என்ற 
தொழிற்தகராறு எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும் ; நிர்வாகத்திற்கும் , தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகம் , 

மூவேந்தர் முன்னனிக் கழக தொழிலாளர் சங்கம் , திண்டுக்கல் 
மேற்சொன்ன தகராறை சென்னை , தொழிலாளர் 

என்ற தொழிற்சங்கத்திற்குமிடையே தொழிற்தகராறு 
நீதிமன்றத்தின் தீர்ப்புக்காக அனுப்புவது அவசியமென்று எழுந்துள்ள 

" று எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும் ; 
தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; 

மேற்சொன்ன தகராறை நீதிமன்ற தீர்ப்புக்காக அனுப்புவது 
1947 ஆம் ஆண்டு தொழிற் தகராறுகள் சட்டத்தின் (மத்திய 

அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; 
சட்டம் XIV /1947 ) 10(1)(c ) பிரிவிலும் 10 (1)(d ) பிரிவின் வரம்பு 
நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , 1947 ஆம் ஆண்டு தொழிற் தகராறுகள் சட்டத்தின் 
தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறை , சென்னை , ( மத்திய சட்டம் XIV / 1947 ) 10(1) (c ) பிரிவிலும் 10(1)(d ) பிரிவின் 
தொழிலாளர் நீதிமன்றத்தின் தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும் வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் 
என்று இதனால் ஆணையிடுகிறார் . 

கொண்டு , தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன 

தகராறை , திருச்சிராப்பள்ளி தொழிலாளர் நீதிமன்றத் தீர்ப்புக்காக 
மேலும் , 1947 ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் அனுப்பப்பட வேண்டும் என்று இதனால் ஆணையிடுகிறார் . 
10 ( 2A ) பிரிவின் கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு மேலும் , 1947 ஆம் ஆண்டு தொழிற் தகராறுகள் 
சென்னை , தொழிலாளர் நீதிமன்றம் கேட்டுக் கொள்ளப்படுகிறது . சட்டத்தின் 10 ( 2A ) பிரிவின்கீழ் , இந்த ஆணையைப் 

பெற்றுக்கொண்ட நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் 
இணைப்பு 

தீர்ப்பு அளிக்குமாறு திருச்சிராப்பள்ளி , தொழிலாளர் நீதிமன்றம் 

கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 
எழுவினா 

இணைப்பு 
மனுதாரர் சங்க உறுப்பினர்களான திருவாளர்கள் . 
B . சங்கர் மற்றும் P . மூர்த்தி ஆகிய இருவருக்கும் மின்பாதை 

எழுவினா 
ஆய்வாளர் பதவி உயர்வு வழங்க வேண்டும் என்று கோரும் திரு . N . பால் அலோசியஸ் சிரில் , ஓட்டுநருக்கு (பணி 
தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயமானது தானா ? 

எண் 51801) , வருடாந்திர ஊதிய உயர்வினை ஒரு (1 ) வருட 
ஆமெனில் , உரிய உத்தரவு பிறப்பிக்கவும் 

காலத்திற்கு அதன் திரண்ட பயன்களுடன் நிறுத்தம் செய்து 
நிர்வாகம் வழங்கிய 18 - 4 - 2006 நாளிட்ட உத்தரவை ரத்து 
செய்ய வேண்டும் என்ற தொழிற்சங்கத்தின் கோரிக்கை 
நியாயமானதா ? ஆம் எனில் , உரிய உத்தரவு பிறப்பிக்கவும் . 


அ இதனால் அன்றத்தின் தீரற்சொன்ன தத 


முகமது நசிமுத்தின் , 
அரசு கூடுதல் தலைமைச் செயலாளர் . 


PRINTED AND PUBLISHED BY THE DIRECTOR OF STATIONERY AND PRINTING , CHENNAL 

ON BEHALF OF THE GOVERNMENT OF TAMIL NADU 


